AEA E024 | 


8 


(22) 


சிவமயம்‌, 


இருச்சற்றம்பலம்‌, 
பரஞ்சோ திமுனிவர்‌ 
அநளிச்சேய்த 


வேதாரணியபுராணம்‌. 


வலையமாநகரம்‌ 

வயி. வ. இராமநாதச்செட்டியாரவர்கள்‌' 
வேண்டுகோளின்படி 

வேதாரணியம்‌ பீரதோஷமடாதிபர்‌ 


மா. சோமாஸ்கந்தபட்டாரக 
அவர்களால்‌ 

பரிசோதித்து 

சேன்னை . 
தாம்ஸன்‌ கம்பெனி அச்சுக்கூடத்திற 

பதிப்பிக்கப்பட்ட து. 
'இரண்டாம்பதிப்பு, . 
சன ச பஹ. 
இதன்விலை நபா ஒன்று, . 
[Copyright Registered] 


௬. ம ௫. [a } 


[அ] 


௪ வேதாரணியபுராணம்‌, 


மூன்புஈ.ர சங்கவடன்‌ மோ திவரு நாளீ 
சன்பதுமன்‌ மாலமரர்‌ தாபதர்கள்‌ யாரு 
மன்புகொடவ்‌ வேதவன மீ தினில மர்ந்தா 
ரென்பதுகொ டும்பர்வள நாடெனவி சைப்பார்‌. 
வேறு. 
சத்திய இரியென்‌ றோதுக்‌ தன்மையான்‌ மோடி சார்வாற்‌ 
சொத்தலர்‌ மறைவ னத்தாற்‌ குறுமுனி பின்முன்‌ வந்த 
வித்தக முள்ளி யாற்றால்‌ விரிகட லடுத்த வாற்றா 
லத்திரு காடு கூறி லைக்‌ இணை யுடைய தாமால்‌, 
அருவியி னொலியும்‌ வேழத்‌ தரும்பெரு முழக்கும்‌ காவன்‌ 
மருவிய புனங்க டோறும்‌ வகுத்தகம்‌ பலையும்‌ கோலச்‌ 
செரிவயர்‌ குதிஞ்சி யாழிற்‌ சேர்த்தவின்‌ னிசையும்‌ கூடி 


யி£வொடு பகலென்‌ நில்லா விருக்கட லோசை யேய்க்கும்‌. 


வேறு. ம்‌ 
மஞ்சு குழிதண்‌ வைூவண்‌ டார்புனச்‌ 
சஞ்சு கங்கடி மாத ரணிபல 
பஞ்சின்‌ மெல்லடி யென்றும்‌ படியுறா 
விஞ்சை மாதர்க டோற்றம்‌ விளைச்குமால்‌, 
கால மெண்ணா வரசர்‌ கரங்கொள்செம்‌ 
கோலை மாறிக்‌ குடியை யலைப்பன 
போல வெற்பின்‌ புனக்தொறு மைவனச்‌ 
சாலி முற்று முழக்குவ தந்திகள்‌. 
கேழ னின்றம்‌ குழவயற்‌ கேசரி 
வேழ முத்தம்‌ விதைத்திட மென்மலர்ச்‌ 
குழ றேனீர்‌ சொறிவன கண்டயல்‌ 
வாழு மர்‌தி மணிவரம்‌ பேற்றுமால்‌, 


(௧௧) 


(௧௨) 


(க) 


(௧௪) 


்‌ முகவுரைச்சருக்கம்‌, ௮ ௫. 


வேறு. 
மலைய தன்புற மெக்குமா தங்கமே மாதங்‌ கக்க ளெங்குமா 
தங்கமே, குலைகொள்‌ வெட்‌ யலர்பொற்‌ குழைகளே கோ திலாடை 
களும்பொற்‌ குழைகளே, முலைபறிப்பதும்‌ வெற்பரின்‌ முத்தமே முக 
ம்ப ரிப்பதும்‌ வெற்பறின்‌ முத்தமே, கிலைகளெக்கு நீகழ்த்இற்‌ குறிஞ்‌ 
சியே கின்றயாமு நிகழ்த்‌ இற்‌ குறிஞ்சியே. (௧௭) 
கான மெங்கணும்‌ வேங்கையர்‌ தாமமே கன்னி யர்க்கணி வேன்‌ 
கையர்‌ தாமமே, சோனை மாரி தருங்கம்‌ தரங்களே சுத வாரி தருங்‌ 
கம்‌ தரங்களே, யான வண்டின கின்றுகாக்‌ தாரமே யாற்றுமோசை 
யதிர்‌ வகாந்‌ தாரமே, பான லந்தண்‌ ணருவித்‌ தடங்களே பார்க்கி 
லெக்கு மருவித்‌ தடங்களே, (௧௮) 
வேறு. 


மற்றொரு மருங்கில்‌ வயங்கு பாலையி 

லுற்ற னிரும்புய முகந்த மோடியாங்‌ 

கொற்றவை காவல்கைக்‌ கொண்ட குலமீ ்‌ 
தெற்றிய சுடர்வெயி லெதிக்கு மெங்கணும்‌. (௧௯) 
சிரம்புகு மத்தமு மெருக்குஞ்‌ செய்யமான்‌ 

கரம்கொடு வருமறைக்‌ கான வேடுவர்‌ 

நெரும்இயற்‌ கணைபவர்‌ நீள்ப வப்பொரு 

ளொருக்குறக்‌ கவர்ந்துமே லோட வைப்பரால்‌, (௨௦) 
பாதக வனமழல்‌ பற்றி நீறெழ 

மேதகு மறத்‌ தினை வெய்ய கூளியும்‌ 

பூதமுங்‌ கணங்களும்‌ பொருவி லாயம 

அதரு மூறாவகை அந்து கிற்குமால்‌, (௨ ௧) 


» 


